GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[Regd . No . TN /CCN / 467 /2009 - 11. 
[ R . Dis . No . 197 /2009 . 
[ Price : Rs. 4 .00 Paise . 


TOF 


RE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


CRNMENT 


LED 


GOVED 


ILNAD 


PAS 


2 


TRU 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


TUMPHS 


NE TRIU 


No . 26 ] 


CHENNAI, WEDNESDAY, JULY 7 , 2010 

Aani 23 , Thiruvalluvar Aandu - 2041 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


HIGHER EDUCATION DEPARTMENT 


தொழிலாளர் மற்றும் 
Commouwys $ 1m — Contd . 


Anna University , Coimbatore Act - Appointment of 

certain person as Vice -Chancellor of Anna 
University , Coimbatore for certain period .. 


Industrial Disputes Act - Contd . 


564 


HOME DEPARTMENT 


Disputes between Workmen and 
Managements referred to Labour Courts for 
adjudication 

. . . . 564 -565 
Minimum Wages Act : 


Indian Christian Marriage Act — Grant of Licence 

to grant certificates of Marriage between Indian 
Christians 

.. . 


564 


Revision of minimum rates of wages for 

employment in : 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Industrial Disputes Act: 
Disputes between Workmen and Managements 
referred to Industrial Tribunal for 
adjudication 


Leather Goods Manufactory 

Hotels and Restaurants 
Salt Pans 
Gunny Industry 


568 -569 
569- 570 

571 
572 


564 


D .T.P . — 11-2 (26 ) — 1 


[ 563 ] 


564 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HIGHER EDUCATION DEPARTMENT 


Appointment of certain person as Vice -Chancellor of Anna 

University , Coimbatore for certain period under Anna 
University , Coimbatore Act . 
[ G . O (1D ) No . 96 , Higher Education(l-1) , 21st May 2010 , 

Vaigasi 7, Thiruvalluvar Aandu - 2041.] 
No.II( 2 ) HE/ 399/2010 . --In exercise of the powers conferred 
under Section 11 ( 1 ) and 3 of Anna University , Coimbatore 
Act, 2006 , His Excellency the Governor - Chancellor hereby 
appoints Dr . K . Karunakaran , Professor and Director , Centre 
for Water Resources and Head , Department of Civil Engineering, 
Anna University , Chennai as the Vice-Chancellor of Anna 
University , Coimbatore for a period of three years with effect 
from the date of his assuming office . 


1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 

எழுவினா 
இவ்வாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களான திருவாளர்கள் 
( 1 ) சி . மூர்த்தி , ( 2 ) என் . ஏழுமலை , (3 ) ஈ . சுதாகர் , 
( 4 ) எச் . சீனிவாசன் , (5 ) சி . ராமன் , (6 ) என் . மணிவண்ண ன் , 
( 7 ) சி . வினாயகமூர்த்தி , (8 ) என் . ஆறுமுகம் , (9 ) டி . வின்சென்ட் , 
(10 ) எம் . தியாகராஜன் ஆகிய 10 தொழிலாளர்களுக்கு 2007 - 08 
ஆண்டிற்கு 20 % போனஸ் வழங்க வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க ? 


2. எச் . அர்த்தி , (உபாந்த தொழிலாளர் 


K . GANESAN , 
Principal Secretary to Government. 


ச . ஆறுமுகம் , 
அரசு கூடுதல் செயாளர் . 


HOME DEPARTMENT 
Grant of Licence to grant certificates of Marriage between 

Indian Christians under Indian Christian Marriage Act. 
[ G .O . MS . No. 570, Home (Courts- IV ), 11th June 2010 . 

No.l|( 2 )/HO/ 400/ 2010 . -- The Governor of Tamil Nadu. under 
and by virtue of the authority , contained in and conferred by 
Section 9 of the Indian Christian Marriage Act , 1872 (Central 
Act XV of 1872 ) hereby grants a licence to R . Sam Diwakar 
( Victory Foundation ) No . 600 - A , Nesamani Street , 
Balakrishnapuram , Dindigul District to grant certificates of 
marriage between Indian Christians in accordance with the 
provisions of the said Act, within the territories comprising the 
State of Tamil Nadu. 


Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for adjudication . 


K . GNANADESIKAN , 
Principal Secretary to Government. 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , சேலம் 
[ அரசாணை ( டி ) எண் 691 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( டி1) த் துறை , 18 டிசம்பர் 2009 , 

மார்கழி 3 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 
No .II( 2)/LE/ 402 /2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , சேலம் என்ற நிர்வாகத்திற்கும் சேலம் 
அனைத்து தொழிலாளர் உரிமை பாதுகாப்பு சங்கத்திற்குமிடையே 
தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIV /1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1 )( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


Disputes between Workmen and Managements referred 

to Industrial Tribunal for adjudication . 
பெய்லி ஹைட்ரோ பவர் பிரைவேட் லிமிடெட் , 

ஸ்ரீபெரும்புதூர் , காஞ்சிபுரம் மாவட்டம் 
[ அரசாணை ( டி ) எண் 347 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 15 ஜூன் 2010.] 
No. II ( 2)/LE / 401 / 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக பெய்லி ஹைட்ரோ பவர் 
பிரைவேட் லிமிடெட் , ஸ்ரீபெரும்புதூர் , காஞ்சிபுரம் மாவட்டம் என்ற 
நிர்வாகத்திற்கும் சென்னை ஏற்றுமதி வளாக ஊழியர்கள் மற்றும் 
பொதுத் தொழிலாளர் சங்கம் சென்னைக்குமிடையே தொழிற் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


இணைப்பு 

எழுவினா 
திரு . கே . ரத்தினம் , நடத்துநர் என்பவருக்கு அன்னாரது 
2 வருட ஊதிய உயர்வை திரண்ட பயனுடன் தள்ளி வைத்து 
ஆணையிட்ட நிர்வாகத்தின் 30 - 5 - 2006 தேதிய இறுதி 


July 7 , 2010) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


565 


உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கக் 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
கோரிக்கை சரியானதுதானா ? 

சட்டம் XIV / 1947 ) 10( 1 )( c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
ஆமெனில் , உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோவை 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
ஈரோடு மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
ஒன்றியம் , ஈரோடு 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் . 50 , தொழிலாளர் மற்றும் 

10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 19 ஜனவரி 2010 , 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
தை 6 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 .) 

கோவை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No II( 2 )/ LE / 403/ 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக நிர்வாகம் , ஈரோடு மாவட்ட 

இணைப்பு 
கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிய நிர்வாகத்துக்கும் 
சேலம் மண்டல அனைத்து பணியாளர்கள் சங்கத்திற்குமிடையே 

எழுவினா 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் வால்பாறை , இஞ்சிப்பாறை எஸ்டேட்டில் பணிபுரிந்துவரும் 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது திரு. ஜே . சாமி ( டி . எண் 686 / 3938 ) என்ற தொழிலாளிக்கு 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

மீண்டும் சூப்பர்வைசர் பணி வழங்கவேண்டுமென்ற 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

ஈரோடு மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் 
என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

ஒன்றியம் , ஈரோடு . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் [ அரசாணை ( டி ) எண் 91 , தொழிலாளர் மற்றும் 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 10 பிப்ரவரி 2010 , 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 

தை 27 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041. ) 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

No . II ( 2 )/LE / 405 / 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
இணைப்பு 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக நிர்வாகம் , ஈரோடு மாவட்ட 
எழுவினா 

பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்திற்கும் சேலம் மண்டல 

அனைத்து பணியாளர்கள் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு 
தொழிலாளர்கள் திருவாளர்கள் கே . பெருமாள் , கே . வி . யூசப் , எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
கே . சதாசிவம் , கே . சுப்ரமணியன் , பி . பழனிசாமி , 
கே . லட்சுமணன் , ஆர் . பழனிசாமி , கே . கே . குருசாமி , என் . மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
ரங்கசாமி , கே . திருமூர்த்தி , எஸ் . ஜோசப் ராஜ் , கே .பி . ரவிசந்திரன் , அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
கே . குப்புசாமி , ஆர் . யேசுராஜ் , எம் . விவேகானந்தன் , 
எல் . சுப்ரமணியன் , ஆர் . பி . மாதேஸ்வரன் , பி . சுப்ரமணியன் 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
மற்றும் எஸ் . சந்திரசேகரன் ஆகிய 19 பணியாளர்களுக்கும் மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)( C ) பிரிவிலும் , 10( 1 )( a) பிரிவின் 
மிஷின் ஆப்பரேட்டர் மற்றும் எலக்ட்ரிஷியன் பதவியினையும் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
அப்பதவிக்குரிய ஊதியத்தை 1990 - ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 
முதல் நிர்ணயம் செய்து அதற்குரிய நிலுவைத் தொகையை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
நியாயமானதுதானா ? 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
இஞ்சிப்பாறை எஸ்டேட் , வுட் பிரியர் குரூப் , 
வால்பாறை . 

இணைப்பு 
[ அரசாணை ( டி ) எண் 71, தொழிலாளர் மற்றும் 

எழுவினா 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 21 ஜனவரி 2010 .) 

தொழிலாளர்கள் திரு . என் . சபஸ்டியன் என்பவருக்கு 
No.II(2 )/LE / 404/ 2010. - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக இஞ்சிப்பாறை எஸ்டேட் , 

1990 - ம் ஆண்டு ஜனவரி முதல் மில்க் ரெக்கார்டர் பதவியும் 
வுட் பிரியர் குரூப் , என்ற நிர்வாகத்துக்கும் ஆனைமலை ஒர்க்கர்ஸ் 

அதற்குரிய ஊதியமும் நிர்ணயித்தும் மற்றும் திரு . கே . சேகர் 
யூனியன் என்ற தொழிற்சங்கத்துக்குமிடையே தொழிற் தகராறு 

என்பவருக்கு 2000 - ம் ஆண்டு நவம்பர் முதல் மில்க் ரெக்கார்டர் 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

பதவியும் அதற்கான ஊதியமும் நிர்ணயித்தும் அத்துடன் 

அதற்குரிய நிலுவைத்தொகையையும் வழங்க வேண்டும் என்ற 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

ஆம் எனில் தகுந்த உத்தரவு பிறப்பிக்கவும் . 


566 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec . 2 


[ அரசாணை ( டி ) எண் 92 , தொழிலாளர் மற்றும் 

இணைப்பு 
வேலைவாய்ப்பு ( டி1) த் துறை, 10 பிப்ரவரி 2010 , 
தை 27 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 .) 

எழுவினா 
No. II ( 2)/ LE / 406 / 2010. - இந்த ஆணையின் இணைப்பில் 

தொழிலாளர் திரு . வி . ரத்தினவடிவேலுக்கு கடந்த 

10 வருடங்களாக பணி செய்து வருகின்ற மில்க் ரெக்கார்டர் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக நிர்வாகம் , ஈரோடு மாவட்ட 

பதவியும் அதற்குரிய ஊதியத்தை நிர்ணயித்தும் , அத்துடன் 
கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் , ஈரோடுக்கும் , சேலம் 

அவருக்கு 1979 முதல் நிலுவைத் தொகையை வட்டி மற்றும் 
மண்டல அனைத்து பணியாளர்கள் சங்கத்திற்குமிடையே தொழிற் 

இவ்வழக்கு செலவு தொகையுடன் வழங்க வேண்டும் என்ற 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது ஆம் எனில் , தகுந்த உத்தரவு பிறப்பிக்கவும் . 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் சேலம் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை 
( மத்திய சட்டம் XIV / 1947) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1) (d ) பிரிவின் 

பண்டக சாலை , சேலம் . 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

[ அரசாணை ( டி ) எண் 95 , தொழிலாளர் மற்றும் வேலை 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 

வாய்ப்பு (41) த் துறை , 10 பிப்ரவரி 2010 , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

தை 27 , திருவள்ளுவர் ஆண்டு 2041.) 
என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

No . II(2)/LE / 408 /2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சேலம் மண்டல அனைத்து 
10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட பணியாளர்கள் சங்கத்திற்கும் நிர்வாகம் , சேலம் மாவட்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

சாலைக்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

கருதுவதாலும் ; 
இணைப்பு 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 
எழுவினா 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
திருவாளர்கள் எல் . பரதன் , பி . கோவிந்தராஜூ , பி . தனபாலன் எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
மற்றும் எஸ் . ஈஸ்வரன் ஆகியோருக்கு ஆப்பரேட்டர் , பாய்லர்மேன் ( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 
பதவியினையும் 2001 - ம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அந்தப் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
பதவிக்குரிய ஊதியத்தை நிர்ணையித்தும் அதற்குரிய நிலவைத் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 
தொகையையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 

என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை (டி ) எண் 94 , தொழிலாளர் மற்றும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 10 பிப்ரவரி 2010 , 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
தை 27 , திருவள்ளுவர் ஆண்டு 2041]. 

இணைப்பு 
No.II (2 )/ LE/ 407/ 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக நிர்வாகம் , ஈரோடு மாவட்ட 

எழுவினா - 1 
பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்திற்கும் , சேலம் மண்டல 
அனைத்து பணியாளர்கள் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகறாறு 

6 - 3 - 2000 - ல் திரு . கே . முருகன் , திரு . ஜி . பாஸ்கரன் 

மற்றும் திரு . பி . வீரமுத்து ஆகியோருக்கு 19 - 4 - 1996 முதல் 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

31 - 10 - 1997 வரையிலான காலத்தை தண்டனை காலமாக கருதி 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது உத்தரவிட்டதை ரத்து செய்து அதற்குரிய பணப்பயன்களை 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதா ? 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10 (1 )(c ) பிரிவிலும் , 10 (1 )(d ) பிரிவின் 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 

எழுவினா - 2 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

பணியாளர் முருகனுக்கு 1 - 3 - 2004 - ல் அவரின் அடுத்த 
என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

ஊதிய உயர்வை திரண்ட பயனுடன் 6 மாத காலத்திற்கு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

நிறுத்தி வைத்துள்ள தண்டனை உத்தரவை ரத்து செய்து 

அக்காலங்களை பணிக்காலமாக கருதி அதற்குரிய 
10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

பணப்பயன்களை வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 

கோரிக்கை நியாயம்தானா ? 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


July 7 , 2010] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


567 


எழுவினா - 3 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
பணியாளர் முருகனுக்கு 23 - 5 - 2006 - ல் அவரின் அடுத்த 
ஊதிய உயர்வை திரண்ட பயனின்றி ஓராண்டு காலத்திற்கு 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
நிறுத்தி வைத்து வழங்கப்பட்ட தண்டனை உத்தரவை ரத்து 

(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1 ) (c ) பிரிவிலும் , 10 ( 1 )( d ) பிரிவின் 
செய்தும் , அக்காலங்களை பணிக்காலமாக கருதி அதற்குரிய வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
பணப்பயன்களை வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோவை 
கோரிக்கை நியாயம்தானா ? 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( கோவை ) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
லிமிடெட் , ஈரோடு . 

கோவை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 104 , தொழிலாளர் மற்றும் 

இணைப்பு 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 15 பிப்ரவரி 2010 , 
மாசி 3 , திருவள்ளுவர் ஆண்டு 2041 .) 

எழுவினா 
No. II ( 2 )/LE/ 409/ 2010 . -- இந்த ஆணையின் இணைப்பில் நிர்வாகம் இணைப்பில் கண்ட தொழிலாளர்களுக்கு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக நிர்வாகம் , தமிழ்நாடு அரசு அவர்களுக்கெதிரே குறிப்பிடப்பட்டுள்ள நாட்களுக்கு , " RW " 
போக்குவரத்து கழகம் (கோவை ) லிமிடெட் , ஈரோடுக்கும் , அரசு ( Refused to work ) மார்க் செய்ததை ரத்து செய்து 
போக்குவரத்து ஊழியர் சங்கம் , ஈரோடுக்குமிடையே தொழிற் அந்நாட்களுக்கு முழு சம்பளம் உள்ளிட்ட இதர படிகள் வழங்க 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் ” . 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

இணைப்பு 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1 ) (c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 

வரிசை தொழிலாளியின் பெயர் சுறு மார்க் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

எண் . 

மற்றும் டி . எண் . செய்யப்பட்ட நாட்கள் . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 1 . திரு . கந்தசாமி 

27 - 5 - 2008 , 17 - 06 - 2008 . 
என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

( டி . எண் 646 ) 


14 - 6 - 2008 , 16 - 6 - 2008 . 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


திரு . மாணிக்கம் 
( டி . எண் 696 ) 
திரு . தர்மலிங்கம் 
(டி . எண் 701) 
திரு . முருகேசன் ) 
( டி . எண் 719) 


14 - 6 - 2008 , 15 - 6 - 2008 , 
16 - 6 - 2008 , 6 - 10 - 2008 . 


இணைப்பு 
எழுவினா 


12 - 6 - 2008 , 13 - 06 - 2008 , 
14 - 06 - 2008 16 - 6 - 2008 , 
6 - 10 - 2008 . 


5 . திரு . ராஜமாணிக்கம் 

( டி. எண் 724 ) 


ஓட்டுநர் திரு . எஸ் . முத்துசாமிக்கு , நிர்வாகம் தமது 
12 - 2 - 2008 தேதியிட்ட உத்தரவின்மூலம் , அன்னாரது ஊதிய 
உயர்வினை 2 வருடங்களுக்கு பின் தொடர்ச்சியுடன் 
தள்ளிவைத்து வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? 


22 - 5 - 2008 , 23 - 5 - 2008 , 
24 - 5 - 2008 , 11 - 6 - 08 , 
13 - 6 - 2008 , 15 - 6 - 2008 , 
16 - 6 - 2008 . 


6 . திரு . பாலசுந்தரசாமி 

( டி . எண் 732 ) 


23 - 5 - 2008 , 24 - 5 - 2008 , 
25 - 5 - 2008 , 10 - 6 - 2008 , 
11 - 6 - 2008 , 16 - 6 - 2008 . 


ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


விஜயேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் , பொள்ளாச்சி 


7 . திரு . சண்முகவேல் 

( டி . எண் 740 ) 
திரு . முருகேசன் 
( டிஎண் 873 ) 


[ அரசாணை ( டி ) எண் 131 , தொழிலாளர் மற்றும் வேலை 

வாய்ப்பு (91) த் துறை , 3 மார்ச் 2010 , 
மாசி 19 , திருவள்ளுவர் ஆண்டு 2041.) 


22 - 5 - 2008 , 23 - 5 - 2008 , 
10 - 6 - 2008 , 11 - 6 - 2008 . 
22 - 5 - 2008, 25 - 5 - 2008 , 
11 - 6 - 2008 , 12 - 6 - 2008 , 
14 - 6 - 2008 , 16 - 6 - 2008 . 


9 . 


திரு . சண்முகசுந்தரம் 
( டிஎண் 896 ) 


No . II (2 )/LE / 410/ 2010 . இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக நிர்வாகம் , விஜயேஸ்வரி 
டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் , புளியம்பட்டி , பொள்ளாச்சிக்கும் , பெரியார் 
மாவட்ட திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


22 - 5 - 2008 , 23 - 5 - 2008 , 
25 - 5 - 2008, 10 - 6 - 2008 , 
12 - 6 - 2008 , 13 - 6 - 2008 , 
14 - 6 - 2008 , 15 - 6 - 2008 , 
18 - 6 - 2008 , 19 - 6 - 2008 , 
20 - 6 - 2008 . 


568 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


10 . திரு . ராஜேந்திரன் 

29 - 5 - 2008 . 

( உ ) ஆர். ஏ . 109 என்ற புதிய பொருள் உற்பத்தியில் உற்பத்தி 
( டி . எண் 706 ) 

இலக்கை நிர்ணயிக்க இரு தரப்பு பேச்சுவார்த்தைக்கு மறுப்பது . 
11 . திரு . ஆர் . ராமமூர்த்தி 6 - 10 - 2008 . 

கோரிக்கை எண் 2 : 
( டி . எண் 681 ) 

1999 - 2000 - ம் ஆண்டிற்கான நிர்வாகம் 10 % வரை போனஸ் 
12 . திரு . ராஜேந்திரன் 

6 - 10 - 2008 . 

வழங்குவது என தொழிற்சங்கத்துடன் ஒப்புக்கொண்டதற்கு மாறாக 
( டி . எண் 706 ) 

போனஸ் சட்டப்படி 8. 33 % தான் வழங்க இயலும் என்று நிர்வாகம் 

தெரிவித்தது சரியானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
ச . ஆறுமுகம் , 

பிறப்பிக்க . 
அரசு இணைச் செயலாளர் . 

ச . ஆறுமுகம் , 
ஆக்ஸில்ஸ் இந்தியா லிமிடெட் , ஸ்ரீபெரும்புதூர் 

அரசு கூடுதல் செயலாளர் . 
[ அரசாணை ( டி ) எண் 349, தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 16 ஜூன் 2010.) 
No . II ( 2 )/LE/ 411/ 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

Notifications under Minimum Wages Act. 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக ஆக்ஸில்ஸ் இந்தியா லிட . 
ஸ்ரீபெரும்புதூர் என்ற நிர்வாகத்திற்கும் ஆக்ஸில்ஸ் இந்தியா Revision of minimum rates of Wages for employment in 
ஒர்க்கர்ஸ் யூனியனுக்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 

Leather Goods Manufactory under the Act. 
என்று அரசு கருதுவதாலும் ; சென்னை உயர்நீதிமன்றத்தின் 
ரிட்மனு எண் 23257 / 01ல் , 15 - 4 - 2010 நாளிட்ட ஆணை 

[ G . O . ( 2D ) No . 27 , Labour and Employment ( JI) , 
உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படியும் ; 

17th June 2010.] 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது No. II ( 2 )/ LE / 412/ 2010 . -- In exercise of the powers conferred 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; by clause (b ) of sub - section ( 1 ) of Section 3 and 

sub - section ( 2 ) of Section 5 of the Minimum Wages Act , 1948 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( Central Act XI of 1948 ) and in supersession of the Labour 
( மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )( d ) பிரிவின் 

and Employment Department Notification No.II(2 )/ LE / 1066 / 2004 , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

published at pages 589 and 590 of Part II - Section 2 of the 

Tamil Nadu Government Gazette , dated the 1st December 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

2004, the Governor of Tamil Nadu , after consultation with the 

Advisory Board , hereby revises the minimum rates of wages 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

payable to the classes of employees in the employment in 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

Leather GoodsManufactory , in the State of TamilNadu , specified 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

in column (2 ) of the Schedule below , as specified in the 
சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

corresponding entries in column ( 3) thereof, the draft of the 

same having been previously published as required under 
இணைப்பு 

clause (b ) of sub - section (1) of Section 5 of the said Act. 
எழுவினா 

2 . This Notification shall come into force with effect on and 
கோரிக்கை எண் 1 : 

from the date of its publication in the Tamil Nadu Government 

Gazette . 
நிர்வாகத்தின் பின்வரும் நடவடிக்கைகள் தொழிலாளர் 
விரோதபோக்கு ( Unfair Labour Practice ) என்ற வரையறுக்குள் 

THE SCHEDULE 
வருமா ? உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
( அ ) நிர்வாகம் , சங்க நிர்வாகிகளுடன் நேரிடையாக பேச 

Employment In leather Goods Manufactory . 
மறுப்பது . 

Serial Classes of 

Minimum rates of 
( ஆ ) நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரியும் அதே இயந்திரத்தில் Number . Employees . 

basic wages 
புதியவர்களான பயிற்சியாளர்களையும் , ஒப்பந்த 

( Per month ). 
தொழிலாளர்களையும் புகுத்தி இருதரப்பினரிடையே மோதல் 
சூழ்நிலையை ஏற்படுத்துவது . 

Zone- A Zone- B 
( இ ) ஆர் . ஏ . 109 என்ற முற்றிலும் புதிய பணியினை 

( Rs .P.) ( Rs .P.) 
செய்யும்போது தன்னிச்சையாக ஒரு உற்பத்தி இலக்கினை 

( 1) 

( 3 ) 
நிர்ணயித்து குறியீடு எட்ட தவறியோருக்கு ஊதியமில்லை என 
அறிவித்தது . 

1. Administrative Staff 
( ஈ ) திரு . ஆர் . சேகர் என்ற தொழிலாளியின் குடும்பத்திற்கு , ( 1 ) Manager 

3201 . 00 3143 . 00 
மருத்துவத்திற்கு பிற ஊழியர்கள் விருப்பத்துடன் பொருளாதார 
உதவி செய்திட சம்பளத்தில் குறிப்பிட்ட தொகை பிடித்தம் 

Accountant 

2856 . 00 2798 . 00 
செய்திட வேண்டி, பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை சங்கம் 

( 3 ) | Superintendent/ 

2626 . 00 2568 . 00 
மூலம் அளிக்காது நிர்வாகமே ஊழியருக்கு அளித்ததாகவும் , 
இது குறித்து கேட்டதற்கு சங்க நிர்வாகிக்கு மேமொ 

Store Keeper 
அளிக்கப்பட்டது . 


(இ . ஆர். "தன்னிச்சையாக 
போருக்கு ஊதியம் 


July 7, 2010 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


569 


- 


corresponding entries in column (2 ) thereof, the draft of the 
same having been previously published as required under 
clause (b ) of sub - section (1 ) of Section 5 of the said Act. 

2 . This Notification shall come into force with effect on and 
from the date of its publication in the Tamil Nadu Government 
Gazette . 


THE SCHEDULE 


Employment in Hotels and Restaurants 


(4 ) Typist/Time 

Keeper/Computer 2396 .00 2338 .00 

Operator/Cashier 
(5 ) Driver/Mechanic /Electrician 2396 .00 2338 .00 
(6 ) Cleaner/Attender/Gardener 1936 .00 1878 .00 
II. Technical Staff: 
Unskilled 

1936 .00 1878 .00 
Semi-skilled 

2166 .00 2108.00 
3 Skilled . 

2396 .00 2338 .00 
Explanation . — (1) Zone A and Zone B shall comprise of 
the following areas. 

Zone -A : All Corporations . 
Zone -B : All areas other than Corporations . 


Classes of 
Employees. 


Minimum rates of 

basic wages 
( Per month ) 


( 1) 


Zone- A 


Zone- C 


Zone- B 

( ii ) 
Rs. P . 


Rs. P 


Rs. P . 


( 1) Grade -1 


( 2 ) Dearness Allowance . In addition to the minimum rates 
of basic wages fixed above , the employees shall be paid 
dearness allowance as indicated below : 


2 ,783.00 
2 ,737 .00 
2,684 .00 


2 ,753 .00 
2,684. 00 
2,645.00 
2 ,600 .00 
2,584 .00 


(2 ) Grade- II 
(3 ) Grade- III 
(4 ) Grade-IV 
(5 ) Grade -V 


2 ,714 .00 
2,645.00 
2,600. 00 
2 ,584 .00 
2 ,570 . 00 


(i) The dearness allowance , is linked to the Average 
Consumer Price Index of Chennai City for the year 2000 that 
is , 475 points (with base 1982 = 100 ) and for every rise of one 
point over and above 475 points, an increase of Rs. 3 .95 
(Rupees three and paise ninety five only ) per month shall be 
paid as dearness allowance . 


2 ,639 .00 


2 ,600 .00 


Note . 


( 1 ) (i) Zone- A shall comprise of all Municipal Corporations 
and Special Grade Municipalities. 


( ii ) The dearness allowance shall be calculated every 
month based on the availability of latest Consumer Price Index 
points . 
(3 ) When the nature of work is the same, no distinction 

on 
in the payment of wages shall be made between men and 
women employees. 


(4 ) To arrive at daily rates of wages , the monthly wages 
shall be divided by 26 . 


(ii) Zone- B shall comprise of all Municipalities other than 
me 
the Special Grade Municipalities . 

( iii) Zone- C shall comprise of all areas other than 
Municipal Corporations and Municipalities . 

(2) Where free food and tiffin are not supplied to the 
employees , the employees shall be paid besides the wages 
specified above , cash equivalent of food and tiffin at the rate 
of Rs. 27 . 95 per day for the toal number of days worked in 
a month . The classes of emplyees who come under each of 
the above five grades shall be the employees as specified in 
Note (4 ). 


(5 ) Wherever the existing wages are higher than the 
minimum wages fixed herein , the existing wages shall be 
continued to be paid . 


Revision of Minimum rates of wages for employment in 

Hotels and Restaurants under the Act. 


( 3 ) A “ residiential hotel” and a " restaurant" shall have the 
same meaning as define under section 2 (11) and 2 (12) , 
respectively , of the Tamil Nadu Catering Establishments 
Act, 1958 (Tamil Nadu Act XIII of 1958 ). 


[G . O . (2D ) No. 28, Labour and Employment (J1), 

17th June 2010 . ) 


(4 ) The Grades I, II , III, IV and V and shall comprise of the 
following categories of employees , namely : 


Grade - I: 


No . II(2 )/LE /413 /2010 . - In exercise of the powers conferred 
by clause (b ) of sub - section (1 ) of Section 3 and 
sub - section ( 2 ) of Section 5 of the Minimum Wages Act, 1948 
(Central Act XI of 1948 ) and in supersession of the Labour 
and Employment Department Notification No. II ( 2 )/LE /910 /2005 , 
published at pages 512 and 513 of Part 11 - Section 2 of the 
Tamil Nadu Government Gazette , dated the 14th December 
2005 , the Governor of Tamil Nadu , after consultation with the 
Advisory Board , hereby revises the minimum rates of wages 
payable to the classes of employees in the employment in 
Hotels and Restaurants in the State of Tamil Nadu , specified 
in column ( 1 ) of the Schedule below , as specified in the 


(1) Head Cook 
(2) Head Baker 
(3 ) Sweet and Savoury Maker 
(4 ) Receptionist 
(5 ) Supervisor 


570 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec . 2 


(6 ) Clerk (including Bill Writer) 
(7) Steno-typist 
(8 ) Typist 
(9 ) Telephone Operator 
(10 ) Cashier 
(11) AssistantManager 


(8 ) Pantryman 
( 9 ) Mikkals 
(10 ) Kitchen Assistant 
( 11) Stall Server 


( 12 ) Accountant 


( 13 ) Purchase Officer 


( 14 ) Biriyani Master 


Grade- V : 
( 1) Cleaner of all categories (such as 

vessel cleaners , Plate washers 

and Table Cleaners ) 
( 2 ) Room Attendant 
(3 ) Luggage Carriers 
(4 ) Lasker 
(5 ) Masalchi 
(6 ) Gardener 
(7 ) Chambermaid 
(8 ) Water Carrier 
( 9) Office Boy 


Grade-II: 


(1) Assistant Cook 
(2 ) Baker 
(3) Steward 
(4 ) Barman 
(5 ) Head House Keeper 
(6 ) Pantry- in -charge 


( 10 ) Page Boy 
(11) Lift Operator 


Grade - III : 


Explanations, — ( 1 ) Dearness Allowance. In addition to the 
Minimum rate of basic wages fixed above, the employees shall 
be paid dearness allowance as indicated below : 


(i) The dearness allowance is linked to the Average 
Chennai City Consumer Price Index Number for the year 2000 
(i. e . 475 points with base 1982 = 100 ) and for every rise of one 
point over and above 475 points , an increase of Rs. 7 . 15 / 
(Rupees Seven and paise fifteen only ) per month shall be paid 
as dearness allowance . 


( 1) Assistant Cook (Chinna Aduppu ) 
(2 ) Dosasi Maker 
(3 ) Idly Maker 
(4 ) Ice Cream , Coffee, Tea and Milk preparer 
(5 ) Parotta and Rotti Maker 
(6 ) Head Waiter 
(7 ) Grinder 
(8 ) Driver 
(9 ) Electrician 
( 10 ) Air -Condition Mechanic 
( 11 ) Plumber 
( 12 ) Carpenter 
( 13 ) Tailor 
(14 ) Watchman and Security Guard 


(ii) The dearness allowance shall be calculated every 
year on the 1st April, on the basis of the average of the 
consumer price indices for the preceding 12 months, namely , 
from January to December . 


(iii ) The first calculation shall thus be effective from the 
date of publication of this Notification in the Tamil Nadu 
Government Gazette , based on the Average Chennai City 
Consumer Price Index Number for the previous year. 


(2 ) Where the nature of work is the same, no distinction 
in the payment of wages shall be made as between men and 
women employees. 


( 3 ) To arrive at daily rates of wages, the monthly wages 
shall be divided by 26 . 


Grade - IV : 

( 1) Supplier 
(2 ) Room Server 
(3) Waiter 
(4 ) Bearer 
(5 ) Store Assistant 
(6 ) Vegetable Cutter 
(7 ) Coffee Frayer and Grinder 


(4 ) To arrive at monthly rates of wages , the daily rates of 
wages shall be multiplied by 30 . 


(5 ) Wherever the existing wages are higher than the 
minimum wages fixed herein , the same shall be continued to 
be paid . 


July 7 , 2010 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


571 


8 . 


Revision of Minimum Rates of Wages for employment in 

Salt Pans under the Act. 


(i) Tractor Driver 

( including Krishi Tractor ) 


[G . O . ( 2D ) No. 29 , Labour and Employment (JI), 

17th June 2010.) 


( ii) Pump Mechanic (Diesel 

or Electrical) Salt 

Crushing Machine 
Clerk 


2 ,607 . 00 
per month 


2 ,607. 00 
per month 


10 . 


Removal, weighing , filling 

up of bags 


90 .64 per 
100 bags 


No. 11 ( 2 )/LE/414 /2010 . — In exercise of the powers conferred 
by clause (b ) of sub -section (1 ) of Section 3 and sub -section 
(2 ) of Section 5 of the Minimum Wages Act, 1948 (Central 
Act XI of 1948) and in supersession of the Labour and 
Employment Department Notification No. 11( 2 )/LE /1062/ 2004 , 
published at pages 584 and 585 of Part 11- Section 2 of the 
Tamil Nadu Government Gazette , dated the 1st December 
2004 , the Governor of Tamil Nadu , after consultation with the 
Advisory Board , hereby revises the minimum rates of wages 
payable to the classes of employees in the employmentin Salt 
Pans in the State of Tamil Nadu , specified in column ( 2 ) of 
the Schedule below , as specified in the corresponding entries 
in column ( 3 ) thereof, the draft of the same having been 
previously published as required by clause (b ) of sub -section ( 1) 
of Section 5 of the said Act. 


11. 


Removal , weighing , filling up 
of bags stitching and 
transporting of salt bags 
(75 kilograms to 80 kilograms 
with a lead of 30 metres ) 


255 .99 
per 100 bags 


12 . 


General Categories (not 
covered under any of the 
above categories ) 


Suitable piece rate 
subject to a 
guaranteed 
minimum basic 
wages of Rs. 89.00 
per day 


2 . This Notification shall come into force with effect on and 
from the date of its publication in the Tamil Nadu Government 
Gazette . 


THE SCHEDULE 


Employment in Salt Pans 


Explanations. — ( 1) Dearness Allowance . In addition to the 
Minimum rates of basic wages fixed above, the employees shall 
be paid dearness allowance as follows : 


Serial 
Number . 


Classes of 
Employees . 


Minimum rates of 
basic wages. 
Rs. P . 

( 3 ) 


( 1) 


- (2 ) 


91. 00 per day 


Scraping 
Transporting from Crystalliser 

bunds to drying platform 


(i) The dearness allowance shall be linked to the Average 
Consumer Price Index for Chennai City for the year 2000 , that 
is , 475 points with base 1982 = 100 and for every rise of one 
point over and above 475 points , an increase of 18 paise 
(eighteen paise only) per day shall be paid as dearness 
allowance . 


(i) Guaranteed minimum 

basic rates 


89 .00 per day 


(ii) The revision of the dearness allowance shall be 
effective from the first April of every year on the basis of the 
Average of the Consumer Price indices for the earlier period 
of twelve months , that is , from January to December of the 
previous year. 


(ii) Piece -Rate 


( a ) per metric tonne for a 
lead of more than 45 metres 


13.52 


(b ) per metric tonne for a 
lead of more than 45 metres 
and upto 105 metres 


( iii) The first calculation shall be effective from the date 
of publication of this Notification in the Tamil Nadu Government 
Gazette , based on the Average Chennai City Consumer Price 
Index of the previous year. 


8 .21 


(2 ) Where the nature of work is the same, no distinction 
in the payment of wages shall be made as between male and 
women employees. 


(c ) For every additional lead of 
60 metres over and above 
105 metres 

8 .21 
Maramath 

89.00 per day 
Pumping Man 

90.00 per day 
Pump Attender 

89.00 per day 
Maistry 

2 ,607 .00 
per month 


( 3 ) (i) To arrive at the daily wages , the monthly wages 
shall be divided by 26 . 


( ii) To arrive at the monthly wages , the daily wages 
shall be multiplied by 30 . 


Watchman 


2 ,402.00 
per month 


(4 ) Wherever the existing wages are higher than the 
minimum wages fixed herein , the same shall be continued to 
be paid . 


572 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 - Sec . 2 


Explanations. — ( 1) Dearness Allowance. In addition to the 
Minimum rates ofbasic wages fixed above , the employees shall 
be paid dearness allowance as indicated below : 


(i) The dearness allowance is linked to the Average 
Consumer Price Index of Chennai City for the year 2000 , that 
is 475 points (with base 1982 = 100 ) and for every rise of every 
one point over and above 475 points, an increase of 27 paise 
(twenty seven paise only) per day shall be paid as dearness 
allowance . 


Revision of Minimum rates of Wages for employment in 

Gunny Industry under the Act. 
[G . O . (2D ) No . 30 , Labour and Employment ( JI), 

17th June 2010.] 
No. II (2 )/LE /415 /2010 . — In exercise of the powers conferred 
by clause (b ) of sub - section (1) of Section 3 and sub -section 
( 2 ) of Section 5 of the Minimum Wages Act, 1948 (Central 
Act XI of 1948) and in supersession of the Labour and 
Employment Department Notification No . 11 (2 )/LE /911/ 2005 , 
published at pages 513 and 514 of Part 11Section 2 of the 
Tamil Nadu Government Gazette , dated the 14th December 
2005 , the Governor of Tamil Nadu , after consultation with the 
Advisory Board , hereby revises the minimum rates of wages 
payable to the classes of employees in the employment in 
Gunny Industry in the State of Tamil Nadu , for the classes of 
Employees specified in column (1 ) of the Schedule below , as 
specified in the corresponding entries in column ( 2 ) thereof, 
the draft of the same having been previously published as 
required under clause (b ) of sub -section ( 1) of Section 5 of 
the said Act. 


(ii) The dearness allowance shall be calculated every 
year on the 1st April on the basis of the average of the indices 
for the preceding 12 months, that is , from January to December. 


( iii) The first calculation of the dearness allowance shall 
thus be effective from the date of publication of this Notification 
in the Tamil Nadu Government Gazette based on the Average 
Chennai City Consumer Price Index for the previous year . 


2. This Notification shall come into force with effect on and 
from the date of its publication in the Tamil Nadu Government 
Gazette . 


( 2 ) Where the nature of work is the same, no distinction 
in the payment of wages shall be made between male and 
female employees . 


THE SCHEDULE 
Employment in Gunny Industry 


( 3 ) To arrive at daily rates ofwages , the daily wages shall 
be multiplied by 30 . 


Classes of 
Employees. 


Minimum rates of 
basic wages 
per day 
Rs. P . 


(4 ) Wherever the existing wages are higher than the 
minimum wages fixed herein , such higher Wages shall be 
continued to be paid . 


( 1 ) 


( 2 ) 


T . PRABHAKARA RAO , 
Principal Secretary to Government. 


( 1) Gunny Bag Stitcher 
(2 ) Maistry 
( 3 ) Piece rated wages 


130 .00 
138 .00 
1.61 per gunny bag 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU . 


